


ஜூபிடர்‌ கிக்சர்ஸ்‌ தயாரித்த 
சுன்னியின்‌ காதலி” 


[ராம்நாத்‌ - சேகர்‌ தயாரிப்பு]-- 


வசனம்‌ 2௪s S; இ. சுந்தரம்‌ 
பட்டி புதுக்கம்பள்‌ பூமீ பாலக்தால்‌ 
வ A கண்ணதாஸன்‌ 
இயத்தியவா என்‌ K. நி. சந்தானம்‌ 


ம்க்‌ yA , (0. % சுப்பராமன்‌ 
சங்கே அமைப்பு 8. M. சுப்பையா நாயுடு 
்‌... ்‌ 
நடன அமைப்பு .. வேதாந்தம்‌ ராகவய்யா 


வாத்திய கோஷ்டி... ஜுபிடர்‌ பிக்சர்ஸ்‌ 


M. L. வஸந்தகுமாரி ' 
IK V. ஜானகி 
பாம | A. P. கோமளா 
ல்‌ திருச்சி லோகநாதன்‌ 
0. 7. V. பந்துலு 
| ௩. சாரங்கபாணி 


மற்றும்‌ பலர்‌ 


~ 


டைரக்ஷன்‌ : %. ராம்னாத்‌ 


உதவி 5. ராமனாதன்‌ 
M. நமசிவாயம்‌ 


கோயம்புத்தூர்‌ . 
லெஸீஸ்‌ ஜூபிடர்‌ பிக்சர்ஸ்‌ 


தீ சென்ட்ரல்‌ ஸ்டுடியோஸ்‌ லிமிடெட்‌ 
ஸ்டுடியோ | 








ஒளிப்பதிவு உடு. R. சுப்பராவ்‌ 
உதவி V.K. கோபால்‌ 0.8. ராமு 
ஒலிப்பதிவு உ. 7. ராமசாமி 
தில்‌ நி. கோவிச்ச சாயர்‌ 
11. சுப்பராவ்‌ 
லாபரெட்டரி 0. & சுந்தரராஜ்‌ 
உதவி M. சுப்ரமணியம்‌ 
எடிட்டிங்‌ ஃஉட௰. துரைராஜ்‌ 
8. R. சச்திரசேகரன்‌ 
உதவி 1 5. சுப்ரமணியம்‌ 


ஸ்டில்‌ உ. 8. அனந்தன்‌ 


ஆர்ட்‌ டைரக்ஷன்‌ : A. K: சேகர்‌ 


செட்டிங்‌ A. ஏ. டோமினிக்‌ 
ஆர்ட்டிஸ்ட்‌ ௨.7. ராவ்‌ 
மோல்டிங்‌ உ ]ம்‌. மி. கோவிந்தசாரிரி 
N. குமார்‌ 
மேக்கப்‌ ௨ 15. முகுந்தகுமார்‌ 
K. RK. ராகவ்‌ 
உதவி 65%. சுடலை 0.7. சங்கரன்‌ 
உடைகள்‌ .. சங்கர்ராவ்‌ நிப்பாத்கார்‌ 
/ le மோதி 
உதவி 1. A. மாதவன்‌ 
{1 நடராஜன்‌ 


ப்ரொடக்ஷன்‌ 6. மணி [ ஸ்டுடியோ | 
(இர சுந்தரம்‌[ப்ரொடக்ஷன்‌ ] 





நடிகர்கள்‌ : 


வசந்தகுமார்‌ த்‌ 8. A. நடராசன்‌ 
துர்ஜயன்‌ ப்‌ K. RK. ராம்சிங்‌ 
அண்ணா 


அலகு K. சாரங்கபாணி 


ளிமூட்டை 
ப்‌ த்‌ { த அய்யா 
புத்திசாலி ப K. ஸாயிராமன்‌ 
ஸதயவந்தன்‌ 2 நாட்‌ அண்ணாஜிராவ்‌ 
மாலுமி ட M. K. முஸ்தப்பா 
தீர்ததிவர்மன்‌ இ 15. ௩. சகாதேவன்‌ 
காம்போதி ot C. P. கட்டன்‌ 
வராளி ப்‌ M. K. சந்தானம்‌ 


சந்யாசி ந 0. 7. 7 பந்துலு 


இன்னும்‌ பலர்‌ 


நடிகைகள்‌ : 


மேகலா க அஞ்சலிதேவி 
ஆதித்தன்‌ 

கலைமணி நலத்‌ மாதுரிதேவி 
சந்திரிகா 


சிங்காரம்‌ த M. 5. சிவபாக்கியம்‌ 


இன்னும்‌ பலர்‌ 


நடளம்‌--லலிதா & பத்மினி 





ட ஓ ட 
கன்னியின்‌ காதலி 
கஜதச்‌ சுருக்கம்‌ 

ஸ்வர்ணபுரியின்‌ அரண்மனையில்‌ - அரசன்‌ ஊரில்‌ இல்லாத 
சமயம்‌ சேனாதிபதி துர்ஜயன்‌ துரோகியா, ராஜபம்பரையை 
ஒழித்து இளவர சர்திரிகிவை அடைய சூழ்ச்சி செய்‌ூரன்‌. 
இள வா? சந்திரிகாவும்‌ இளவரசன்‌ அதித்தனும்‌ ஒரு ஊழியனால்‌ 
காப்பாற்றப்பட்டு கடல்‌மார்க்கமாகச்‌ கப்பலில்‌ புறப்படுசன்‌ தனர்‌. 
சமுத்திரத்தில்‌ பயங்கரமான புயல்‌ படை யெடுத்து கப்பலைத்‌ 
தாளாக்கி விடுகிறது. 

அண்ணன்‌ அதித்தனும்‌ தங்கை சட்திரிகாவும்‌ அலையின்‌ 
வேசத்தால்‌ பிரிக்கப்படுஇன்‌றனர்‌. ஆதித்தன்‌ ஒரு இசையிலும்‌ 
சர்திரிகா மறுதிசையிலுமாக வேறு வேறு கரைகளில்‌ ஒதுக்கப்‌ 
படுகின்றனர்‌. 

அண்ணன்‌ அதித்தனும்‌ தங்கை சர்‌இரிகாவும்‌ உருவத்தில்‌ 
ஒரே தோற்றம்‌ படைத்தவர்கள்‌. இருவரும்‌ ஒரேமாதிரி உடை 
உடுத்தினால்‌ யார்‌ அண்ணன்‌, யார்‌ தங்கை என்று கண்டு பிடிப்பது 
பழயெவர்கட்கும்கூட கடினமாகிவிடும்‌. அவ்வளவு ஒற்றுமையான 
உருவம்‌ படைத்தவர்கள்‌. 

கரையோரத்தில்‌ ஒதுக்கப்பட்ட சம்திரிகாவை செம்படவர்‌ 
கள்‌ காப்பாற்றி ச்சை செய்கிறார்கள்‌. 

செம்படவர்கள்‌ மத்தியில்‌ சலெராட்கள்‌ வாழ்ர்த சர்திரிகாவுக்கு 
மற்றும்‌ ஒரு சோதனை வருகிறது. அர்த சோதனையிலிரறார்‌ த 
தப்பவேண்டி அவள்‌ ஒருஈாள்‌ தன்னந்தனியாக ஆண்‌ உடை 
கரித்து வெளியேறுகிறாள்‌. அவள்‌ பிரயாணம்‌ வஸந்தபுரி என்னும்‌ 
ஈாட்டிலே கொண்டுபோய்ச்‌ சேர்க்கிற து. 

வஸந்தபுரி கலைக்கும்‌ கவிதைக்கும்‌ ஆதரவளிக்கும்‌ ஒரு இன்ப 
நகரம்‌. அர்ஈாட்டு மன்னன்‌ வஸர்தகுமாரன்‌ சிறந்த கலாரஸிகன்‌. 
அழகன்‌ ஆண்மையாளன்‌. அவன்‌ ஈல்ல குணங்களைக கேள்விப்‌ 
பட்ட...௪ந்திரிகா அவன்‌ உதவியைக்கொண்டு தனது தேசத்தை 
யும்‌ தன்‌ அண்ணனையும்‌ மீண்டும்‌ அடையலாம்‌ என்ற எண்ணத்‌ 
டன்‌ அரண்மனையில்‌ ஆஸ்தான பாலகவி உத்யோகத்தைப்‌ பெறு 
கிறாள்‌. கலைமணி என்னும்‌ புனைபெயருடன்‌ ஆண்பிள்ளையாகவே 


- நடிக்கிறாள்‌. அதோடு அரசனுடைய தூய்மையான தன்மை அவள்‌ 


பெண்ணிதயத்தைக்‌ கவர்ச்து விடுகிறது. 
எல்லாம்‌ நிறைர்திருந்த வேந்தன்‌. வஸர்தகுமாரன்‌ மனதில்‌, 


ரெடொொளாக ஒரு திராத ஏக்கம்‌ புகைர்‌ து கொண்டிருக்க அ. அந்த . 
தயரத்தின்‌ விவரத்தைக்‌ கலைமணியிடம்‌ கூறுகிறான்‌. ஏக்கத்துக்கு - 


மாற்றமளிக்கும்‌ பொறுப்பையும்‌ கலைமணி வேடத்திலிருக்கும்‌ 
சம்‌ இரிகாவுக்குத்‌ தருகிறான்‌. 

அர்தப்‌ ? பொறுப்பின்படி “கலைமணி - சந்திரிகா - அவ்வூரில்‌ 
பிரபல அழகியான *கலாவல்லி மேகலாதேவியின்‌] மாளிகைக்கு 


ந: 


அரசனின்‌ காதல்‌ தூதனாக கடக்கும்‌ உத்யோகத்தை ஏற்க 
வேண்டிய அவசியம்‌ எற்பட்டு விட்டது. 


தான்‌ காதலிக்கும்‌ ஒரு அரசனுக்காகவே மற்றொரு பெண்‌ 
டம்‌ காதல்‌ தூது கொண்டு செல்லும்‌ தர்மசங்கடமான நிலை 

மையை வெகுசாமர்த்தியமாக சமாளிக்றொள்‌ சச்‌ இரிகா, கலைமணி 
என்ற ஆண்‌ வேடத்தில்‌. 

மேகலை ஒரு குழக்ைஉள்ளஎம்‌ படைத்த சன்னி. கலையில்‌ பூர 
ணம்பெற்ற ஒரு கலைமயில்‌. கவிக்குயில்‌, சகலகலாவல்லி. பெண்‌ 
களே விரும்பும்‌ புதுவாலிபம்‌ படைத்தவள்‌. அவள்‌ எப்போ துமே 
கன்னியாகவே வாழ்ச்து தனது அழகையும்‌ கலையையும்‌ காப்பாற்றி 
வளர்க்க வேண்டுமென்று ஒரு விபரீ தத்திட்டம்‌ போட்டிருந்தாள்‌. 

அரசன்‌ காதலை அவள்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆணுருவில்‌ 
அரசன்‌ தூதனாய்‌ வந்த சந்திரிகாவை, நிஜமான வாலிபன்‌ என்று 
அரசனைப்போலவே மேகலையும்‌ தவறாக நினைக்துவிடுகிறாள்‌. 
நினைத்ததோடு மட்டும்‌ நில்லாமல்‌ ௮வள்‌ கெஞ்சிலும்‌ கலைமணிக்கு 
இடம்‌ கொடுத்து விடுகிறாள்‌. நெஞ்சில்‌ இடம்‌ கொடுத்ததோடு 
மட்டும்‌ நில்லாமல்‌ கலைமணியை காதல்‌ உறவோடு நெருங்கவும்‌ 
ஆயத்தமா விடுகிறாள்‌. 

ஒரு பெண்ணே மற்றொரு பெண்ணைக்‌ காதலிக்கும்‌ தர்மசங்‌ 
கடத்துக்குத்‌ தனது ஆண்‌ வேடம்‌ காரணமா? விட்டதை எண்ணி 
அதில்‌ இருர்து மீள யோசக்கறாள்‌ சர்‌இரிகா - கலைமணி. 

அண்ணனைத்‌ தேட வேண்டிய பாசம்‌ ஒரு புறம்‌. தன்‌ நாட்‌ 
டை. மீட்கவேண்டிய கடமை ஒரு பக்கம்‌. அரசன்மேல்‌ தனக்கேற்‌ 
பட்ட ப்ரேமை மறுபுறம்‌. தனது ஆண்‌ வேடத்தைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ளவேண்டிய நெருக்கடி வேறுபுறம்‌. இர்த சான்கு பிரச்னை 
களையும்‌ சமாளித்து வெற்றிபெறும்‌ இட்டத்தைஆராய்ர்‌ து கொண்‌ 
டே தனது தனி இருப்பிடத்தில்‌ யோசனையில்‌ ஆழ்ர்திருக்கறொள்‌. 

அதேசமயத்தில்‌ ரெரொட்களாக தன்‌ சகோதரியைத்தேடி. 
அலைர்‌ அ திரிர்த ஆதித்தன்‌ வஸ்‌ தபுரிக்கு வர்‌ துசேழுகறான்‌. அவ்‌ 
வூரில்‌ அவன்‌ தன்‌ தங்கையைத்தேடிவரும்‌ சமயத்தில்‌ ௮ச்சகரத்து 
முக்கியமானவர்கள்‌ எல்லாம்‌ அவனை கலைமணி கலைமணி என்ற 
மழைக்கு; செரொள்‌ அறிமுகமானவர்கள்போல்‌ கேமம்‌ விசாரிக்க 
ஆரம்பித்து விட்டனர்‌. இந்தப்‌ புதுமை அவனுக்குப்‌ புதுக்குழப்‌ 
பத்தை உத்பத்தி செய்து விட்டத. 

எதிர்பாராத விதமாக ஆதித்தன்‌, முன்பு கலைமணி-ச௪ர்இிரிகா-- 
அடிக்கடியும்‌ தாதுபோய்க கொண்டிருர்த மேகலையின்‌ மாளிகைக்‌ 
கருகே போய்சசேருநிறொன. : ்‌ 

வூத்கனவே மேகலைமேல்‌ விருப்பள்கொண்டு அதற்காகக்‌ 
சாதல்‌ போராட்டத்தைத்‌ நிவி முதிறுகையுடன்‌ கடத்‌ இவரும்‌ 


6 


அலங்கார பூபதியுடன்‌ கைகலக்கும்‌ நிலையும்‌ ஆதித்தனுக்குத்‌।தறி 
செயலாக ஏற்பட்டு விடுறது. 

.... அச்சமயத்தில்‌ மாளிசைக்குள்ளிருந்து கவனித்த மேகலை 
வெளியே வக்து ஆதித்தனை...பழைய கலைமணி என்ற எண்ணத்‌ 
தில்‌ வரவேற்று உபசரிக்கறாள்‌. உபசரிப்பின்‌ வேகத்திலே அவள்‌ 


உள்ளத்தையும்சேர்த்து அதித்தனுக்கு ஊட்டிவிடுகிறாள்‌. ஆதித்தன்‌ 
ஓரு புதுகனவுலகத்தையும்‌ பூலோகஸ்வர்க்கத்தையும்‌ காணுதிறான்‌. 
கன்னியின்‌ காதலியாவதற்குத்‌ தவித்துக்‌ கொண்டிருந்த 
மேகலை இப்போது ஒரு வாலிபனின்‌ காதலியாகவே ஆூவிடு 
இருள்‌ - என்றாலும்‌ குழப்பம்‌ தீர்ச்‌ சபாடில்லை. 
ஈகரெங்கும்‌ அரண்மனை பாலகவியான கலைமணி அரசனுக்‌ 
காசுக்‌ தூது சென்று மேகலையைத்‌ தான்‌ இருடிக்கொண்டான்‌ 
என்ற பழிச்சொல்‌ பரவ ஆரம்பித்து விட்டது. , இந்த வதர்தி 
அரசன்‌ வஸந்தகுமாரன்‌ கா லும்‌ விழுறெது. உடனே கலை 
மணியைக்‌ கைதிமெய்யும்படி உத்திரவிடு முன்‌. 
அரசன்‌ தனியே உலாவப்‌ போகிறான்‌. அச்சமயம்‌, முன்பு 
தன்‌ தனி இடத்தில்‌ சம்திரிகா - முன்பு குழப்பத்துக்குக்‌ காரண 
மாயிருந்த கலைமணி - தனது அழயெ பெண்ணுருவில்‌ அமர்ந்து 
இவிர யோசனையில்‌ ஆழ்க்‌ இருக்கிறாள்‌. 
மேகலை தன்னை நிராகரித்த துயரத்தால்‌ எறிக்கப்பட்ட வேர்‌ 
தன்‌ வஸக்தகுமாரன்‌ விழிகளுக்கு சம்திரிகாவின்‌, வஸர்தத்‌ தென்‌ 
றல்‌ போன்ற மெல்லீய அழகு ஒரு வ£ீகரமாகத்‌ தெரிகிறது. 
மோடி செய்யும மேகலையைத்‌ தன்‌ உள்ளத்தில்‌ இருர்து 
தள்ளிவிட்டு அங்கே அழகும்‌; குணமும்‌, அமைதியும்‌ ஒருங்கே 
நிறைந்த சர்திரிகாவுக்கு இடமளித்து விடுகிறான்‌. 
சந்திரிகாவின்‌ மனநிலையும்‌ தனக்குச்‌ சாதகமாக இருப்பதை 
அறிதிறான்‌. சர்திரிகா, தான்‌ கலைமணியின்‌ சகோ தரி என்று கூறி 
தற்காலிகமாக குழப்பத்துக்கு தெளிவு தேடிக்கொள்ளுகிறாள்‌. 
அசன்‌ அரண்மனைக்கு போகிறான்‌, 
கலைமணி என்ற நினைப்பில்‌ கைதி செய்யப்பட்ட ஆதித்தன்‌ 
ராஜத்துரோக குற்றத்துக்கர்க நீதிமன்றத்தில்‌ நிறுத்தப்பட 
இரான்‌. விசாரணை மண்டபம்‌ ஒரு வினோத மண்டபமாகிவிடுகிற து. 
மண்டபம்‌ குழப்பத்தால்‌ கலங்கி தேங்கி நிற்கிறது. 
அச்சமயம்‌ மேகலை ஓடிவம்‌ அ நியாய மண்டபத்தின்‌ மெளனத்‌ 
தைக்‌ கலைத்து மன்னன்‌ உட்பட எல்லோரையும்‌ உண்மையைக்‌ 
காண அழைத்து செல்கிறாள்‌. 
உண்மை எப்படி உதயமாகிறது. என்பதை அறிந்து உங்கள்‌ 
தீர்ப்பின்படி “கன்னியின்‌ காதலி?” யார்‌ என்பதைச்‌ சொல்ல 
வேண்டி உங்களை அழைக்கிறோம்‌. 


= 


கன்னியின்‌ காதலி...பாட்டு 


செம்படவர்கள்‌ 
இயற்றியது:- கண்ணதாசன்‌ மெட்டு:-எல்‌, எம்‌. சுப்பய்யா நாயுடு 
ராகம்‌ : தெம்மாங்கு தானம்‌ - திஸ்ர ஏகம்‌ 


புறப்படுவோமே - அண்ணே - புறப்படுவோமே 
கட்டு வலை எடுத்துக்‌ கொண்டு புறப்படுவோமே-பெருங்‌ 
கடல்‌ கடக்து மீன்‌ பிடிக்க புறப்படுவோமே - நாம்‌ 
(புதப்படுவோமே) 


கடல்‌ கடந்து செல்வதற்கு  தோணியுமுண்டு 
கட்டை சுறா உளுவை மீன்கள்‌ கடலிலே உண்டு 
கடவுள்‌ தந்த கைகளிலே முழு பலமுண்டு - 
அண்ணே முழுபலமுண்டு 
(பூதப்‌) 
கட்டி மரம்‌ ஏறிச்‌ செல்வோமே - பெருங்‌ 
கடல்‌ கடந்து மீன்‌ பிடிப்போமே - வீண்‌ 
கவலையற்று வாழ்ந்‌ தடுவோமே 
(புறப்படுவோமே - அண்ணே புறப்படுவோமே) 


கைமடக்கி சேவகம்தான்‌செய்யவும்வேண்டாம்‌-எஜமான்‌ 
கட்டளைக்குக்‌ காத்துக்கிட்டு நிற்கவும்‌ வேண்டாம்‌ - 
பைய பைய பேசி பணம்‌ வாங்கவும்‌ வேண்டாம்‌ - இரமப்‌ 
பட்டதற்கு பலனில்லா ம ஏங்கவும்‌ வேண்டாம்‌ 
(கட்டு மரம்‌ ஏறிச்‌ செல்வோமே) 
ச 


முப்பது நாள்‌ உழைத்துழைத்துக்‌ குறைப்‌ பணம்‌ வாஸ்‌ 
அதை மூன்று நாளில்‌ தீர்த்துவிட்டு கடனையும்‌ வாங்கி 
பாக்கி நாளில்‌ பெரும்‌,பகுதி பட்டினியா - மனப்‌ 
பதறலோட மாரடிக்கும்‌ ஜென்மமும்‌ வேண்டம்‌ 

(கட்டு. மாம்‌ ஏறிச்‌ செல்வோமே) 


ட்‌ க 


Ee 


8 / 
சந்திரிகா 


இயந்தியது;-கண்ணதாசன்‌ மெட்டு:-எஸ்‌, ஏம்‌, சுப்ப்ய்யா நாயுடு 
ராகம்‌ : கர்னாடக தேவகாச்தாரி தாளம்‌ - திஸ்ரம்‌ 
தொகையறா 


பாயும்‌ அலை கடலே 
மாபெரும்‌ பாதகம்‌ செய்துவிட்டாய்‌ 
ஆயும்‌ குணமுமில்லா தெந்தன்‌ அண்ணனை நீக்கவிட்‌ 
கடலே நீ பெரும்‌ தீற்ழைத்தாய்‌ [டாய 
ண்ணனை எங்கோ மறைத்து விட்டாய்‌ 
ஈரமில்லா ரெஞ்சோ கடலே 
இன்குண மில்லா யோ 
ச்துஸ்‌.ரம்‌ 


ஆதித்தனை இனமும்‌ விழுங்கும்‌ 


ஆறுதல்‌ பெற்‌ நிலையோ 

"பேதை யென்‌ சோதரனை 

ஆக்னெயோ இறையாய்‌ ்‌ 

அண்ணனைத்‌ தந்துவிடு - அல்லால்‌ என்‌ 
ஆயுளை நீக்கி விடு ்‌ ° 

பெண்‌ பழி பொல்லாதே - அதிலும்‌ 
பேதை கண்ணீர்‌ பெரிதே 


சந்நியாசி 
இயற்றியது:-புதுக்கம்பன்‌ பூமி பாலகதால்‌ மெட்டு:-எல்‌. எம்‌, சுப்பய்யா நாயுடு 
ராகம்‌ : கரகரப்பிறியா தாளம்‌ - ஆதி 
தொகையரறா 


யோசித்துப்‌ பாராமல்‌ - எதையும்‌ செய்யாதே 

செய்தபின்‌ பிழைகண்டு தயங்கி வாடாதே 

மனமே சாந்தி பெறுவாயே 

்‌ பாட்டு 

இன்பமும்‌ துன்பமும்‌ இணைந்தது வாழ்வே 

இரவும்‌ பகலும்‌ போல்‌ சுழன்று வருமே 

அன்பும்‌ அமைதியும்‌ அடைவாய்‌ நீயே 
தொகையனா 

பிறப்பதும்‌ இறப்பதும்‌ உன்‌ செயலில்லை 

ஈசன்‌ கொடுத்ததுன்‌ உடல்‌ - உயிர்‌ - ஆத்மா 

ஏழைகள்‌ துயரம்‌ நீக்கவே சேனை செய்‌ 








$ 


பாட்டு 
வாழ்க்கையில்‌ குறை கண்டு மனம்‌ சலிக்காதே 
ஆக்கலும்‌ காத்தலும்‌ அவன்‌ செயலாமே 


மேகலா 


இயற்றியது;-தீரு, சந்தானம்‌ மெட்டு;-ஸி, ஆர்‌, சுப்பராமன்‌ 
ராகம்‌ : ஹிச்துஸ்தான்‌ காபி தாளம்‌ - ஆதி 


ஆசைப்பட்டேன்‌ மச்சான்‌ - உன்மேல்‌ 
ஆசைப்பட்டேன்‌ மச்சான்‌ - அரும்பு 
பீசையைக்கண்டு - உன்மேலே - மச்சான்‌ (ஆ) 
ஆணழகன்‌ நீ தான்‌ - மச்சான்‌ 
ஆணழகன்‌ நீ தான்‌ - உன்‌ மேல்‌ 
அசைப்பட்டேன்‌ நான்‌ - இட்டே வா...மச்சான்‌ (ஆ) 
சாது 

இளமை எனும்‌ வலை வீசி ஏமாற்றித்‌ திரியாதே... 
முதுமையிலே அமைதியின்‌ நி முற்றிலும்‌ நீ 
அழிர்திடுவாய்‌ 
கண்ணாரக்‌ கண்டு உள்ளம்‌ 
காதல்‌ மயமாகினேன்‌ 
கண்‌ பார்த்தருளும்‌ ஸ்வாமி ஏழை உம்மை (கண்‌) 
மன்னும்‌ இன்பம்‌ மாசில்லாத பிரேமையே 
நறு - மலரில்‌ மனம்‌ போலே வாழ்விலே (மன்‌) 
அன்பில்லாத பொருள்‌ வேண்டேன்‌ வெறும்‌ 

ணி பணி யாவும்‌ நான்‌ வேண்டேன்‌ என்‌ 
பிரேமை ஜோதி வடிவம்‌ நீயே காதலா - என்றும்‌ 


இணை பிரியேன்‌ உம்மை நானே, (பிரேமை) 
இயற்றியது: திட சந்தானம்‌ - மெட்டு:-எல்‌: எம்‌. சுப்பய்யா நாயுடு 
ராகம்‌ : கலப்பு தாளம்‌ - ஆதி 


கலையின்‌ பெருமை சொல்லப்‌. போகுமோ - சொல்லப்‌ 
போகுமோ 

அந்தக்‌ கம்பனானாலும்‌ - எந்தக்‌ கொம்பனானாலும்‌ 

கற்பனைக்‌ ருப்பிடமாய்‌ ஈற்பயன்‌ வினைக்கும்‌ காய(கலை) 


10 


சிலையை வணங்கும்‌ தெய்வம்‌ ஆக்கு மேயடா - 
வெரும்‌ - சிலை 
அதைச்‌ செய்தவனை தேவருடன்‌ சேர்க்கு மேயடா 
உலகத்தையே உருண்டை யாக்கு மேயடா இந்த 
முழு-உண்மையுடன்‌ பொய்யை ஒன்றாய்‌ சேர்க்கு 
மேயடா 
வ - ஈடை 
சீர்‌ மிகும்‌ கலை யாரிடம்‌ மிகச்‌ சிறந்து 
விளங்குவது தெரியுமா 
_— தெரியா அங்களே_— 
அழகுத்‌ தெய்வம்‌ நடமாடும்‌ கலைக்கோயில்‌ 
பழகு முன்னே என்னைப்‌ பைத்தியமாக்யெ - அந்தப்‌ 
பாவை மேகலா தேவியின்‌ தேன்‌ மொழியிலே......! 
்‌ பாட்டு 
வேல்‌ விழியிலே! அவள்‌ நடையிலே! மின்‌ இடையிலே! 
கை வீச்சிலே! பெரு மூச்சிலே! - அவள்‌ 
அங்க அசைவிலெல்லாம்‌ கலாரஸம்‌ 
பொற்க வழியுதடா! அவள்‌ அங்க 
அவள்‌ கலா தேவி - நான்‌ கலா தேவன்‌ 
நான்‌ கலைஞன்‌ - அவள்‌ கலைஞி i 
எந்தக்‌ காலத்திலும்‌ எமைப்‌ போலொரு ஜோடியைக்‌ 
கண்ட துண்டோ உலநினிலே 


ஹா... ஹா soos ores ஹா... 


இயற்றியது;-கண்ணதாசன்‌ மெட்டு:-எல்‌. எம்‌, சுப்பய்யா நாயுடு 
ராகம்‌: இந்துஸ்தான்‌ பியாக்‌ காளம்‌ - திஸ்ர ஏகம்‌ 
கலங்காதிரு மனமே - நீ - கலங்கா திரு மனமே - உன்‌ 
கனவெல்லாம்‌ நினைவாகும்‌ - ஒரு தினமே (கலம்‌) 
கடினப்‌ படாமல்‌ ஏதும்‌ கைக்கு வராது 
கஷ்டப்படுவார்‌ தம்மை கை நழுவாத 
அடுத்தடுத்து முயன்றால்‌ ஆகாததேது ஆகாததேது(கலங்‌) 
ஆண்‌ வாடை கூடாதென்ற அல்லியும்‌ ஒரு நாள்‌ 
அர்ஜுனன்‌ வலை தனில்‌ வீழ்ந்தனள்‌ சரியாய்‌ (கலங்‌) 


11 


தி எஅல்மம்‌ 
பகட்டுக்காக உம்மைப்‌ பார்க்கவே மறுத்தாலும்‌ 
பருவக்‌ காலம்‌ அவளைப்‌ பாடாய்ப்‌ படுத்தி விடும்‌ (கல்‌) 
அடுத்த கணம்‌ உன்மேல்‌ ஆசையும்‌ வைப்பாள்‌ 
ஆஹா ஹா என்று முத்தமும்‌ கொடுப்பாள்‌ (கலம்‌) 


கலைமணி 

இயற்றியதூ:-புதுக்கம்பன்‌ பூமி பாலகதால்‌ மெட்டு:-எஸ்‌. எம்‌. சுப்பய்யா நாயுடு 

ராகம்‌ : தேஷ்‌ தாளம்‌ - அத 

. கெஜல்‌ 

கலைவாணியே நீ எனைச்‌ சோதனை செய்வதும்‌ ஞாயமோ 
பாட்டு 

கலைவாணியே நீ எனைச்‌ சோதனை செய்வதும்‌ ஞாயமோ 

இஅ தருணம்‌ 
கெஜல்‌ 
மனன மணி மதி வதன சுந்தரி 

உனைக்‌ காண அருள்‌ செய்குவாயே (கலை) 

கெஜல்‌ 


என்‌ மீதிலே இன்னும்‌ பாராமு ம்‌ ஏனோ ஜெகன்‌ 
மோகினி (கலை) 
கலைமணி 
இயற்றியது:-கண்ணதாசன்‌ மெட்டு:-லி. ஆர்‌, சுப்பராமன்‌ 
ராகம்‌ : செஞ்சருட்டி 1. தாளம்‌ - ஆதி 
வானத்த முழு மதியோ......... 
மானிலத்து ஊர்வசியோ...... 
மதிமயக்கும்‌ கற்பனையோ......... 
கற்பனையின்‌ முடிவுரையோ...... 


சித்திரப்‌ பாவையம்மா - உன்‌ முகம்‌ 


தக்‌ கமலமம்மா - நீயே (சித்திரப்‌) 

முத்து வரிசை யென்றால்‌ - பற்களை (முத்து) 

முல்லை - வாடி வருந்தாதோ அம்மா (சித்திரப்‌) 
கல்யாணி ்‌ 


பத்தரை மாற்றுத்‌ தங்கம்‌ தனையே 
பழித்திடும்‌ உன்‌ அங்க மெல்லாம்‌ (சித்திரப்‌) 


12 


கலைமணி 
இயற்றியது: புதுக்கம்பன்‌ பூமி பாலகதால்‌ மெட்டு;:-எஸ்‌. எம்‌, சுப்பய்யா நாயுடு 
ராகம்‌ : பியாக்‌ தாளம்‌ - ஆதி 
பெண்‌ மனம்‌ ஓர்‌ நிலை நில்லாது - அந்த 
மன்மத பாணம்‌ பொல்லாது (பெண்மனம்‌) ' 


பேர்‌ பெறும்‌ ஞானிகள்‌ தேவர்கள்‌ மூவர்கள்‌ 

யாவரும்‌ காமனின்‌ மாய்கையில்‌ வீழ்ந்தனர்‌(பெண்மனம்‌) 
வெண்‌ மதி மண்டலம்‌ மேவி நீ இருந்தாலும்‌ 
வீர வைராக்யெ விரதம்‌ நீ புரிந்தாலும்‌ 

கடலுக்குள்‌ அரண்‌ கட்டி கன்னி நீ மறைந்தாலும்‌ 

உட லுக்கள்ளேமாரன்‌உதயமாவ த திண்ணம்‌-பெண்ணே 
உடலுக்குள்ளே மாரன்‌ உதயமாவது திண்ணம்‌ - 

(பெண்மனம்‌) 

வீணாகப்‌ பிடிவாதம்‌ செய்யாதே சும்மா 

வாளை விருதா வில்‌ கழிக்காதே அம்மா 

ஏகாந்த வாழ்க்கையை எண்ணாதே சதமா 


இறுதியில்‌ அவமானம்‌ அடைவாய்‌ நீ தகுமா 


(பெண்மனம்‌) 
இயற்றியது;-கண்ணதாசன்‌ மெட்டு;ஃஸி, ஆர்‌, சுப்பராமன்‌ 
ராகம்‌ : மாண்டு தாளம்‌ - ஆதி 


காரணம்‌ தெரியாமல்‌ உள்ளம்‌ சந்தோஷம்‌ கொண்டாடுதே 
லலல்‌ லலல்‌ லலல்‌ லல ்‌ 

காரணம்‌ தெரியாமல்‌ உள்ளம்‌ சந்தோஷம்‌ கொண்டாடுதே 
லலலலல லலல லல 

காரணம்‌ தெரியாமல்‌ உள்ளம்‌ சந்தோஷம்‌ கொண்டாடுதே 
லலல லலல்‌ லலல லல ்‌ 
மணமலர்‌ போலே வாழ்வினிலே 
பேரின்பமதே அடைர்தேனே நானே 
மணமலர்‌ போலே வாழ்வினிலே 
பேரின்பமதே அடைர்தேனே நானே 
காண்பவை யாவும்‌ காவியம்‌ போல்‌ 

இண ஆனந்தம்‌ - ஆ - அனர்தம்‌ 


18 


. கானத்திலே குயில்‌ போலே ஆ - ஆ - ஆனந்தம்‌ 
வானத்திலே ஒனி போலே ஆனந்தம்‌ - காவினிலே 
காவினிலே மயில்‌ போலே ஆ - ஆ * ஆனந்தம்‌ 

கானத்திலே குயில்‌ போலே 
காண்பவை யாவும்‌ காவியம்‌ போல்‌ 
இன்றே ஆனந்தம்‌ “ஆ ஆனந்தம்‌ 
' கனவும்‌ நினைவும்‌ யாவுமே பு.துமையாகக்‌ காணுதே 
கனவும்‌ நினைவும்‌ யாவுமே புதுமையாகக்‌ காணுதே 
டல்‌ இது ஏன்‌? 
காதல்‌ என்பதிது தானோ - மனம்‌ மாறியதேனோ 
காரணம்‌ தெரியாமல்‌ உள்ளம்‌ சந்தோஷம்‌ 
கொண்டாடுதே... 3 
கலைமணி 
இயற்நியது;- கண்ணதாசன்‌ மெட்டு:-எல்‌. எம்‌. சுப்பய்யா நாயுடு 
சாகம்‌ : காபி தாளம்‌ - ஆதி 
கண்டேனையர்‌ - மதிமுகம்‌ - கண்டேனையா 
பூசண மதிமுகம்‌ கண்டேனையா - அதில்‌ 
அவ மதிப்பும்‌ கலர்திருக்கக்‌ கண்டேனையா - நான்‌ 
திஸ்ரம்‌! உண்மையைச்‌ சொன்னேனையா 
சதுஸ்ரம்‌ 
கண்டேனையா - விழிச்‌ சுடசைக்‌ - கண்டேனையா- . 
சுட்டும்‌ விழிச்‌ சடரைக்‌ கண்டேனையா - அதில்‌ 
்‌ கொட்டும்‌ சுடு நெருப்பின்‌ 
' கொடுமையும்‌ சேர்ர்திருக்கக்‌ கண்டேனையா - நான்‌ 
திஸ்ரம்‌! உண்மையைச்‌ சொன்னேனையா - 
சதுஸ்ரம்‌ 
கண்டேனையா - இதழிரண்டைக்‌ - கண்டேனையா 
மது ஊறும்‌ - இதழிரண்டைக்‌ - கண்டேனையா - 
ப ர்‌ அதிலே 
விஷ மஅவும்‌ கலர்‌ திருக்கக்‌ கண்டேனையா - நான்‌ 
இஸ்ரம்‌: உண்மையைச்‌ சொன்னேனையா 
சதுஸ்ரம்‌ 
கண்டேனையா - அவளின்‌ அலங்காரமான 
நடையைக்‌ கண்டேனையா - அன்னம்‌ போல்‌ : 


14 


அலங்காரமான நடையைக்‌ கண்டேனையா- அதனில்‌ 
அகங்காரமும்‌ கமழ்ந்திருப்பதைக்‌ கண்டேனையா - 
நரன 
திஸ்ரம்‌! உன்மையைச்‌ சொன்னேனையா 
கேட்டேனையா - கொஞ்சும்‌ குரல்தனைக்‌ - 
கேட்டேனையா - இளிபோல்‌ 
கொஞ்சும்‌ குரல்‌ தனைக்‌ கேட்டேனையா - பணிவு 
கொஞ்சமுமில்‌ லாக குரல்தனைக்‌ கேட்டேனையா - 


நான 
உண்மையை சொன்னேனையா 
சந்திரிகா 
இயற்நியது;-கண்ணதாசன்‌ மெட்டு:-எஸ்‌. எம்‌, சப்பய்யா நாயுடு 
ராகம்‌ : இந்துஸ்தான்‌ தோடி தாளம்‌ - ஆதி 


வானின்‌ மதி போல்‌ மேவும்‌ வாழ்வே நிகரே 
இல்லாததே - மெய்‌ 

எந்நாளும்‌ மகிழ்வே தருமே - பாரில்‌ - நீ - காண்‌ 

கார்முகில்‌ போலே அலையும்‌ வாழ்வே 

நில்லாது நிலையே வீணே 

சோர்வு மிகுமே மானே, பாரில்‌ - நீ - காண்‌ (வானி) 

சாகஸமே தகுமோ புவிமேல்‌ 

. நேர்‌ வழியே உயர்வாம்‌ நிதமே 
வேதனை மிகுமே சுவை கெடுமே 


பொய்‌ வாழ்வால்‌ மனம்‌ புண்படுமே பாரில்‌ - நீ - காண்‌ 


(வானி) 
இயற்றியது;- கண்ணதாசன்‌ மெட்டு:-ஸி, ஆர்‌. சுப்பராமன்‌ 
ராகம்‌ ்‌ டோலி பாட்டு தாளம்‌ ன்‌ ஆதி a. 


மேகலா: 
புவி ராஜா -— என்‌ ஆருயிர்‌ ஜோதியே 
பிரியாமல்‌ நாமே காதல்‌ வாழ்விலே - என்றுமே (புவி) 
அலைகடல்‌ சேர்வான்‌ போல்‌ மகிழ்வோம்‌ 
நாமே பார்மேல்‌ ஈடிலா காதலர்‌ (புவி) 
ன்‌:-- 
ஆ ஆகாத பொருள்‌ போல்‌ கானே புவி மேல்‌ 


நாடோடி ஏழையம்மா உயர்‌ 


15 


ராணியின்‌ காதலை நான்‌ வீணாக நாடினால்‌ 


கை கூடுமோ (புவி) 
இராகம்‌ : துர்க்கா A தாளம்‌ - ஆதி 
மேகலா:-- 


ஏழையும்‌ உயர்வும்‌ தாழ்மையும்‌ 
மாசிலாக்‌ காதலுக்குண்டோ 
ஆதித்தன்‌: 
இன்பத்‌ தேனுண்ணும்‌ ராஜ குமாரி 
துன்பத்தை நாடு வை யோ 
இராகம்‌ : சாரங்கா தாளம்‌ - ஆதி 
மேகலா:-- 
.... மகிழ்வுடன்‌ ஏற்பேனே 


மதுவெனச்‌ சுவைப்பேனே 


ஆதித்தன்‌ :- 
மரணம்‌ நேர்க்‌ நடிலோ 
மேகலா :-- 
வானுலகில்‌ ஒன்று சேர்வோமே 1 (புஸி) 
\ மேகலா 
இயற்றியது:-புதுக்கம்பன்‌ பூமி பாலகதால்‌ மெட்டு;-ஸி. ஆர்‌. சுப்பராமன்‌ 
மாகம்‌ : பாகேஸ்வரி தாளம்‌ - ஆதி 
நானே என்னதான்‌ செய்குவேன்‌ நலம்‌ இழந்த 
பெண்‌ ஆனேன்‌ 
ஹா!...... இனி (ரா) 


அறிவும்‌ அழகும்‌ சிறந்தோன்‌ உறவில்‌ 

அருமை மாறன்‌ போன்றே 

பொருமை என்‌ உயிர்க்‌ காதலன்‌ 

பெருந்‌ தண்டனை அடைநர்தானே | 

கலைக்கே பிறந்தான்‌ கவிதை என்னென மப. 

இனிமைச்‌ சொல்‌ மறப்பேனோ - கலை 

ஞாயமே கவனிப்பார்‌ உலகில்‌ அறிதுதான்‌ அந்தோ 

பாருமை - 

விதி என்பேனோ வினை என்பேனோ விஷயர்‌ 
தெரிகிலேன்‌ 

விசனத்தாலே வாடினேன்‌ கடவுள்‌ சித்தம்‌ இதாமோ 


16 
டான்ஸ்‌ பாட்டு-- (பின்னணி) 
இராகமாலிகை 


இயற்றியது;-புதுக்கம்பன்‌ பூமி பாலகதால்‌ மெட்டு:-என்‌, எம்‌. சுப்பய்யா நாயுடு 


ராகம்‌ : பூபாளம்‌ தாளம்‌ - ஆதி 
காலையிலே, 
ராகம்‌ : பிலஹரி தாளம்‌ - ரூபகம்‌ 


கதிரவன்‌ வரும்‌ வேளையிலே. 44 2௨5 

ராகம்‌ : ஆனச்த பைரவி தாளம்‌ - ஜம்பை 
கார்வண்டு ஒன்று பறர்து வருகையிலே, 444% 

ராகம்‌ : கேதார கெளளை தாளம்‌ - இரிபுடை 
சோலை தனிலே தூய மலர்‌ பல கண்டு........ 
சோர்வு நீங்கி ராகம்‌ பாடி...... 


ராகம்‌ : காபி தாளம்‌ - திஸ்ர ஏகம்‌ 


ஆனந்தம்‌ கொண்டு 
அடி ஒய்யாரமாய்‌ ஓடி உல்லாசமாய்‌...... 
ராகம்‌ : சாருகேஹி தாளம்‌ - கண்டஜாதி திரிபுடை 
்‌ மது மிக அருர்தவே , 
நிலையில்‌ து வ 


ஈகம்‌: மோ i தாளம்‌ - மிஸ்ர ஜாதி ம்பம்‌. 
A ந பனை கெரங்கு சிக்யெதே.... ட்‌ ர்‌. 


2 ந்‌ ழி ட்ட கண தாளம்‌ - ஆதி 
பேன்‌ ற ன சிந்தை தெளிர்சீ . ட்‌ 

வளையை விட்டகன்றே - நேரே 

மகிழ்ந்தே பறந்ததே 


Mercantile Press, 2/45, Muthumari Chetty Street, Mannady Madras 


